﻿254.இறைநம்பிக்கை கொண்டவர்களே! பேரம், நட்பு, பரிந்துரை ஆகிய எதுவும் இல்லாத (மறுமை) நாள் வருவதற்கு முன்பே நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் (நல்வழியில்) செலவு செய்யுங்கள்.இறைமறுப்பாளர்களே அநீதியாளர்கள்தான்.
------------------------------------------
அல்லாஹ்  வழங்கிய செல்வத்திலிருந்து அவனது வழியில் -நல்வழியில்- செலவிடுமாறு அடியார்களுக்கு இவ்வசனத்தில் அல்லாஹ்  ஆணையிடுகின்றான்.இந்த உலக வாழ்க்கையில் அத்தகைய நல்லறங்களை விரைவாகச் செய்து, அதன் நன்மையை இப்போதே இறைவனிடம் நாம் சேமித்துவைக்க வேண்டும்.
அதனாலேயே "பேரம், நட்பு, பரிந்துரை எதுவும் இல்லாத (மறுமை) நாள் வருவதற்கு முன்பே" என்று அல்லாஹ்  குறிப்பிடுகின்றான்.
(மறுமை நாளில்) மனிதன் (இறைவனிடம்) பூமி நிறைய தங்கத்தைக் கொடுத்தோ, பொருள் அனைத்தையும் கொடுத்தோ, தன்னையே விற்றோ எந்தப் பேரமும் நடத்த முடியாது.நண்பர்களாலும் அங்கு எந்த நன்மையும் ஏற்படாது; ஏன் உறவினர்களால்கூட எந்தப் பலனும் கிடைக்காது; எவருடைய பரிந்துரையும் எடுபடாது.
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: எக்காளம் ஊதப்படும்போது அவர்களிடையே எந்த உறவும் அன்றைக்கு இராது; அவர்கள் ஒருவரை ஒருவர் (நலம்) விசாரித்துக் கொள்ளவுமாட்டார்கள்.(23:101)

இறைமறுப்பாளர்களே அநீதியாளர்கள்தான் 
-------------------------------------------
இறைமறுப்பாளர்கள் எல்லாரும் அநீதியாளர்கள்தான்.மறுமை நாளில் இறைமறுப்பாளனாக அல்லாஹ் வைச் சந்திப்பவனைவிடப் பெரும் அநியாயக்காரன் வேறு எவனுமில்லை.
அதாஉ பின் தீனார் (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்: "அநீதியாளர்கள் எல்லாரும் இறைமறுப்பாளர்கள் ஆவர்" என்று கூறாமல், "இறைமறுப்பாளர்கள் எல்லாரும் அநீதியாளர்கள் ஆவர்" என்று கூறிய அல்லாஹ் வுக்குப் புகழ் அனைத்தும் உரித்தாகுக!
